Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


x k k 


tamiz viTu tUtu 


of maturaic cokkanAtar 
(in tamil script, TSCII format, v.1.7) 


மதுரைச்‌ சொக்கநாதர்‌ 
தமிழ்‌ விடு தூது 


x k k 


Etext prepaation: Mr. S. Anbumani, Blacksburg, Virginia, U.S.A 
Proof-reading of Etxt: Deeptha Thattai, Columbia, South Carolina, U.S.A 
PDF file preparation: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 
This pdf file is based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 


viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix without the 
need to have the font installed in your computer. 
© Project Madurai 2002 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


மதுரைச்‌ சொக்கநாதர்‌ அருளிய 
தமிழ்‌ விடு தூது 


சீர்கொண்ட கூடல்‌ சிவராச தானி புரந்து 
ஏர்‌ கொண்ட சங்கத்து இருந்தோரும்‌ - போர்கொண்டு 


இசையும்‌ தமிழரசி என்று ஏத்தெடுப்பத்‌ திக்கு 
விசையம்‌ செலுத்திய மின்னும்‌ - நசையுறவே 


செய்ய சிவஞானத்‌ திரள்‌ ஏட்டில்‌ QETO 
கையில்‌ எடுத்த கணபதியும்‌ - மெய்யருளால்‌ 


கூடல்‌ புரந்து ஒருகால்‌ கூடற்‌ புலவர்‌எதிர்‌ 
பாடல்‌ அறிவித்த படைவேளும்‌ - வீடு அகலா 


மன்னும்‌ மூவாண்டில்‌ வடகலையும்‌ தென்கலையும்‌ 
அன்னை முலைப்பாலில்‌ அறிந்தோரும்‌ - முன்னரே 


மூன்று விழியார்‌ முன்‌ முதலையுண்ட பிள்ளையைப்பின்‌ 
ஈன்றுதரச்‌ சொல்லின்‌ இசைந்தோரும்‌ - தோன்று அயன்‌ மால்‌ 


தேடி முடியா அடியைத்‌ தேடாதே நல்லூரில்‌ 
பாடி முடியாப்‌ படைத்தோரும்‌ - நாடிமுடி 


மட்டோலைப்‌ பூவனையார்‌ வார்ந்துஓலை சேர்த்துஎழுதிப்‌ 
பட்டோலை கொள்ளப்‌ பகர்ந்தோரும்‌ - முட்டாதே 


ஒல்காப்‌ பெருந்தமிழ்‌ மூன்று ஓதியருள்‌ மாமுனியும்‌ 
தொல்காப்பியம்‌ மொழிந்த தொல்முனியும்‌ - மல்காச்‌ சொல்‌ 


பாத்திரம்‌ கொண்டே பதிபால்‌ பாய்‌ பசுவைப்‌ பன்னிரண்டூ 
சூத்திரம்‌ கொண்டே பிணித்த தூயோரும்‌ - நேத்திரமாம்‌ 


தீதில்‌ கவிதைத்‌ திருமாளிகைத்‌ தேவர்‌ 
ஆதி முனிவர்‌ அனைவோரும்‌ - சாதி, உறும்‌ 


தந்திரத்தினால்‌ ஒழியாச்‌ சார்வினையைச்‌ சாற்றுதிரு 
மந்திரத்தினால்‌ ஒழித்த வல்லோரும்‌ - செந்தமிழில்‌ 


பொய்யடிமை இல்லாப்‌ புலவர்‌ என்று நாவலர்சொல்‌ 
மெய்யடிமைச்‌ சங்கத்து மேலோரும்‌ - ஐயடிகள்‌ 


காடவரும்‌ செஞ்‌ சொல்‌ கழறிற்றறிவாரும்‌ 
பாடஅரும்‌ தெய்வமொழிப்‌ பாவலரும்‌ - நாடஅரும்‌ 


கல்லாதார்‌ சிங்கமெனக்‌ கல்வி கேள்விக்கு உரியர்‌ 


எல்லாரும்‌ நீயாய்‌ இருந்தமையால்‌ - சொல்‌ ஆரும்‌ 


என்னடிகளே உனைக்கண்டு eJ e leor இடர்‌ தீருமென்றுஉன்‌ 


பொன்னடிகளே புகலாப்‌ போற்றினேன்‌ - பன்னியமென்‌ 


பஞ்சி படா நூலே பலர்நெருடாப்‌ பாவே கீண்டு 
எஞ்சி அழுக்கு ஏறா இயல்கலையே - விஞ்சுநிறம்‌ 


தோயாத செந்தமிழே சொல்‌ஏர்‌ உழவர்‌ அகம்‌ 
தீயாது சொல்விளையும்‌ செய்யுளே - வீயாது 


ஒருகுலத்தும்‌ வாராது உயிர்க்கு உயிராய்‌ நின்றாய்‌ 
வருகுலம்‌ ஓர்‌ ஐந்தாயும்‌ வந்தாய்‌ - இருநிலத்துப்‌ 


புண்ணியம்‌ சேர்‌உந்திப்‌ புலத்தே வளிதரித்துக்‌ 
கண்ணிய வாக்காம்‌ கருப்பமாய்‌ - நண்ணித்‌ 


தலைமிடறு மூக்குரத்தில்‌ சார்ந்து இதழ்நாத்‌ தந்தம்‌ 
உலைவிலா அண்ணத்து உருவாய்த்‌ - தலைதிரும்பி 


ஏற்பமுதல்‌ முப்பது எழுத்தாய்ச்‌ சார்பு இருநூற்று 
நாற்பது எழுத்தா நனிபிறந்தாய்‌ - மேற்படவே 


எண்முதலாகப்‌ பகரும்‌ ஈராறு எனும்பருவம்‌ 
மண்முதலோர்‌ செய்துவளர்க்கும்‌ நாள்‌ - கண்மணிபோல்‌ 


பள்ளிக்கூ படத்து அசையாம்‌ பற்பல தொட்டில்‌ கிடத்தித்‌ 
தள்ளிச்‌ சிறார்கூடித்‌ தாலாட்டி - உள்‌ இலகு 


மஞ்சள்‌ குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும்‌ 
மிஞ்சப்‌ புகட்ட மிக வளர்ந்தாய்‌ - மஞ்சரையே 


பன்னிஒரு பத்துப்‌ பருவமிட்டு நீவளர்த்தாய்‌ 
உன்னை வளர்த்துவிட ஒண்ணுமோ - முன்னே 


நினையும்‌ படிப்பெல்லாம்‌ நின்னைப்‌ படிப்பார்‌ 
உனையும்‌ படிப்பிப்பார்‌ உண்டோ - புனைதருநல்‌ 


செய்யுள்சொல்‌ நான்கும்‌உயர்‌ செந்தமிழ்ச்சொல்‌ ஓர்நான்கும்‌ 


மெய்உட்பொருள்‌ ஏழ்விதத்‌ திணையும்‌ - மையில்‌ எழுத்து 


ஆதியாப்பு எட்டும்‌ அலங்காரம்‌ ஏழ்‌ஐந்தும்‌ 

பேதியாப்‌ பேரெழில்‌ மாப்பிள்ளையாய்ச்‌ - சாதியிலே 
ஆங்குஅமை செப்பல்பண்‌ அகவல்பண்‌ துள்ளல்பண்‌ 
தூங்கல்பண்‌ பட்டத்துத்‌ தோகையரா - ஓங்குமனத்து 


எண்‌ கருவி ஐந்துஈன்றிடு நூற்று மூன்றான 
பண்களும்பின்‌ கல்யாணப்‌ பாவையரா - எண்கொளும்‌ 


20 


21 


24 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


நல்தாரகமா நவரசமாம்‌ பிள்ளைகளைப்‌ 
பெற்றாய்‌ பெருவாழ்வு பெற்றாயே - உற்று அகலாப்‌ 


பண்கள்முதல்‌ பெண்களொடுூம்‌ பாலரொடும்‌ நாடகமாம்‌ 
பெண்கொலுவில்‌ வீற்றிருக்கப்‌ பெற்றாயே - மண்புகழத்‌ 


தாழ்விலா அட்டாதச வன்னனைகள்‌ எனும்‌ 
வாழ்வுஎலாம்‌ கண்டு மகிழ்ந்தாயே - ஆழ 


நெடுங்கோல வையையில்‌ என்‌ நேசர்மேல்‌ பட்ட 


கொடுங்கோல்‌ செங்கோலாகக்‌ கொண்டாய்‌ - அடங்காத 


எம்கோவே பத்தென்று இயம்‌ பு திசைக்குள்ளே நின்‌ 
செங்கோல்‌ செலாத திசையுண்டோ - இங்கே உன்‌ 


தேசம்‌ ஐம்பத்தாறில்‌ திசைச்சொல்‌ பதினேழும்‌ 
மாசற நீ வைத்த குறுமன்னியரோ - வீசு 


குடகடலும்‌ கீழ்கடலும்‌ கோக்‌ குமரியாறும்‌ 
வடவரையும்‌ எல்லை வகுத்தாய்‌ - இடை இருந்த 


முன்உறும்‌ தென்பாண்டி முதல்‌ புனல்நாடு ஈறான 
பன்னிரண்டு நாடும்‌ அப்பால்‌ நாடோ - அந்நாட்டூள்‌ 


வையை கருவை மருதாறு மருவூர்‌ நடுவே 
ஐய! நீ வாழும்‌ அரண்மனையோ - செய்யபுகழ்‌ 


மூ வேந்தர்‌ வாகனமா மூவுலகும்‌ போய்‌ வளைந்த 
பாவேந்தே நீ பெரிய பார்வேந்தோ - கா ஏந்து 


விண்ணவரும்‌ காணரிய வேத ஆகமங்கள்‌ எலாம்‌ 
புண்ணியனே உன்றன்‌ புரோகிதரோ - எண்ணரிய 


நல்ல பெருங்காப்பியங்கள்‌ நாடகம்‌ அலங்காரம்‌ 
சொல்லரசே உன்னுடைய தோழரோ - தொல்‌ உலகில்‌ 


சார்புரக்கும்‌ கோவே நல்சாத்திரங்கள்‌ எல்லாம்‌ உன்‌ 
பார்‌ புரக்கும்‌ சேனாபதி களோ - வீரர்‌ அதிர்‌ 


போர்ப்‌ பாரதமும்‌ புராணம்‌ பதினெட்டும்‌ 
சீர்ப்பாவே உன்னுடைய சேனைகளோ - பார்ப்பார்கள்‌ 


அக்கரவர்த்தி எனலாம்‌ என்பார்‌ பூலோக 
சக்கரவர்த்தியும்‌ நீதான்‌ அன்றோ - சக்கரம்முன்பு 


ஏந்தி நெடுந்‌ தேர்மேல்‌ ஏறிச்‌ சுழிகுளம்‌ 
நீந்திஓர்‌ கூடநிறை சதுக்கம்‌ - போந்து 


மதுரம்‌ கமழ்‌ மாலைமாற்று அணிந்து சூழும்‌ 
சதுரங்க சேனை தயங்கச்‌ - சதுராய்‌ 


32 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


முரசம்‌ கறங்க முடிவேந்தர்‌ சூழ 
வர சங்கம்‌ மீதிருந்து வாழ்ந்தே - அருள்‌ வடிவாய்‌ 


ஓங்குபுகழ்‌ மூவர்‌ ஒருபஒருபஃதும்‌ 


ஆங்கு அவை சொல்‌ வாதவூராளி சொல்லும்‌ - ஓங்கும்‌ அவன்‌ 


கூற்றாய்‌ அரன்‌ எழுதும்‌ கோவையும்‌ கோதில்தாய்‌ 
மாற்றா இரட்டைமணி மாலையும்‌ - தேற்றம்‌உற 


பற்றாம்‌ இலக்கண நூற்பாவும்‌ நூற்பா அறிந்து 
கற்றார்‌ வழங்கு பஞ்சகாப்பியமும்‌ - கொற்றவருக்கு 


எண்ணிய வன்னனைகள்‌ ஈரொன்பதும்‌ அறியக்‌ 
கண்ணியம்‌ மிக்க பெருங்காப்பியமும்‌ - நன்ணியே 


இன்புறு சேரந்‌ அரங்கேற்ற மகிழ்ந்து அம்பலத்தான்‌ 
அன்புறு பொன்வண்னத்து அந்தாதியும்‌ - முன்பு அவர்சொல்‌ 


மாத்தமிழாம்‌ மும்மணி மாலையும்‌ பட்டினத்தார்‌ 
கோத்தணிந்த மும்மணிக்‌ கோவையும்‌ - மூத்தோர்கள்‌ 


பாடியருள்‌ பத்துப்பாட்டும்‌ எட்டுத்தொகையும்‌ 
கேடில்‌ பதினெட்டுக்‌ கீழ்க்கணக்கும்‌ - ஆடக மா 


வெற்புஅனையார்‌ மாதை விமலரிடத்தே இருவர்‌ 
கற்பனையால்‌ சொன்ன கலம்பகமும்‌ - முற்படையோடு 


ஆடல்‌ கலிங்கம்‌ அழித்து ஆயிரம்‌ ஆனைகொன்ற 
பாடற்கு அரிய பரணியும்‌ - கூடல்‌ 


நராதிபன்‌ கூத்தன்‌எதிர்‌ நண்ணி ஓர்கண்ணிக்கு 
ஓராயிரம்பொன்‌ ஈந்த உலாவும்‌ - பராவும்‌ அவன்‌ 


பிள்ளைத்‌ தமிழும்‌ முன்னாம்‌ பேராத பல்குரவர்‌ 
வெள்ளத்தினும்‌ மிகுத்தோர்‌ மெய்காப்ப - உள்ளத்து 


வீரியம்‌ செய்து வினையொழியவே ராச 
காரியம்‌ செய்யும்‌ கவிதையே - பாரில்‌ 


அரியாசனம்‌ உனக்கே ஆனால்‌ உனக்குச்‌ 
சரியாரும்‌ உண்டோ தமிழே - விரிஆவுர்‌ 


திகழ்பா ஒருநான்கும்‌ செய்யுள்‌ வரம்பாகப்‌ 
புகழ்‌ பாவினங்கள்‌ மடைப்போக்கா - நிகழவே 


நல்‌ஏரினால்‌ செய்யுள்‌ நால்கரணத்து ஏர்பூட்டிச்‌ 
சொல்லேர்‌ உழவர்‌ தொகுத்து ஈண்டி - நல்லநெறி 


நாலே விதையா நனிவிதைத்து நாற்பொருளும்‌ 


49 


50 


51 


52 


53 


54 


55 


56 


57 


58 


59 


60 


61 


62 


63 


64 


மேலே பலன்பெறச்‌ செய்விக்கும்‌ நாள்‌ - மேலோரில்‌ 


பாத்தனதாகக்‌ கொண்ட பிள்ளைப்பாண்டியன்‌ வில்லி ஒட்டக்‌ 
கூத்தன்‌ இவர்‌ கல்லாது கோட்டி கொளும்‌ - சீத்தையரைக்‌ 


குட்டிச்‌ செவிஅறுத்துக்‌ கூட்டித்‌ தலைகள்‌ எல்லாம்‌ 
வெட்டிக்‌ களைபறிக்க மேலாய்த்‌ தூர்‌ - கட்டி 


வளர்ந்தனை பால்‌ முந்திரிகை வாழைக்‌ கனியாய்க்‌ 
கிளர்ந்த கரும்பாய்‌ நாளி கேரத்து - இளங்கனியாய்‌ 


தித்திக்கும்‌ தென்‌அமுதாய்த்‌ தெள்ளமுதின்‌ மேலான 
முத்திக்‌ கனியே என்‌ முத்தமிழே - புத்திக்குள்‌ 
உண்ணப்படும்‌ தேனே உன்னோடு உவந்து உரைக்கும்‌ 
விண்ணப்பம்‌ உண்டு விளம்பக்‌ கேள்‌ - மண்ணில்‌ 
குறம்‌என்று பள்‌என்று கொள்வார்‌ கொடுப்பாய்க்கு 
உறவுஎன்று மூன்று இனத்தும்‌ உண்டோ! திறம்‌எல்லாம்‌ 


வந்துஎன்றும்‌ சிந்தாமணியா இருந்த உனைச்‌ 
சிந்துஎன்று சொல்லிய நாச்‌ சிந்துமே - அந்தரம்மேல்‌ 


முற்றும்‌ உணர்ந்த தேவர்களும்‌ முக்குணமே பெற்றார்நீ 
குற்றம்‌ இலாப்‌ பத்துக்குணம்‌ பெற்றாய்‌ - மற்றொருவர்‌ 
ஆக்கிய வண்ணங்கள்‌ ஐந்தின்மேல்‌ உண்டோநீ 

நோக்கிய வண்ணங்கள்‌ நூறுஉடையாய்‌ - நாக்‌ குலவும்‌ 


ஊனரசம்‌ ஆறுஅல்லால்‌ உண்டோ செவிகள்‌ உணவு 
ஆன நவரசம்‌ உண்டாயினாய்‌ - ஏனோர்க்கு 


அழியா வனப்பு ஒன்றுஅலது அதிகம்‌ உண்டோ 
ஒழியா வனப்பு எட்டு உடையாய்‌ - மொழிவேந்தர்‌ 


வாங்கு பொருள்கோள்‌ வகை மூன்றே பெற்றார்நீ 
ஓங்கு பொருள்கோள்‌ வகை எட்டு உள்ளாயே - பாங்குபெற 


ஓர்‌ முப்பால்‌ அன்றி ஐம்பால்‌ உள்ளாய்‌ உனைப்போலச்‌ 
சீர்‌ முப்பதும்‌ படைத்த செல்வர்‌ ஆர்‌ - சேரமான்‌ 


தன்னடிக்‌ கண்டு தளை விடுத்தாய்‌ ஏழ்தளை உன்‌ 
பொன்னடிக்கு உண்டு என்பது என்ன புத்தியோ - என்‌ அரசே 


திண்‌ பாவலர்க்கு அறிவாம்‌ செந்தமிழாய்‌ நின்றடன்னை 
வெண்பா என்று ஓதுவது மெய்தானோ - பண்பு ஏர்‌ 


ஒலிப்பாவே சங்கத்து உகம்‌ மூன்று இருந்தாய்‌ 
கலிப்பா என்று ஓதல்‌ கணக்கோ - உலப்பு இல்‌ 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


76 


T] 


78 


19 


80 


61 


இருட்பா மருள்‌ மாற்றி ஈடேற்றும்‌ உன்னை 
மருட்பா என்று ஓதல்‌ வழக்கோ - தெருள்பாப்‌ 


பொருத்தம்‌ ஒருபத்துப்‌ பொருந்தும்‌ உனைத்தானே 
விருத்தம்‌ என்று சொல்லல்‌ விதியோ - இருள்குவையை 


முந்தி ஒளியால்‌ விலக்கும்‌ முச்சுடர்‌ என்பார்‌ உனைப்போல்‌ 
வந்து என்‌ மனத்து இருளை மாற்றுமோ - சிந்தா 


மணி கொடையின்‌ மிக்கது என்பார்‌ வண்கொடையும்‌ உன்பேர்‌ 
அணியும்‌ பெருமையினால்‌ அன்றோ - தணியும்‌ 


துலங்கு ஆரம்‌ கண்டசரம்‌ தோள்வளை மற்றுஎல்லாம்‌ 
அலங்காரமே உனைப்போல்‌ ஆமோ - புலம்காணும்‌ 


உன்னைப்‌ பொருள்‌என்று உரைக்கும்‌ தொறும்‌ வளர்வாய்‌ 
பொன்னைப்‌ பொருள்‌ என்னப்‌ போதுமோ - கன்னமிட்டு 


மன்னர்‌ கவர்ந்தும்‌ வளர்பொருளே கைப்பொருள்கள்‌ 
என்ன பொருள்‌ உனைப்போல்‌ எய்தாவே - நன்னெறியின்‌ 


மண்ணில்‌ புகழ்‌உருவாய்‌ வாழ்வதற்கும்‌ வாழுநர்‌ 
விண்ணில்‌ போய்த்‌ தேவுருவாய்‌ மேவுதற்கும்‌ - எண்ணிஉனைக்‌ 


கொண்டு புகழ்‌ கொண்டவர்க்கே கூடும்‌ உனைக்கூடாத 
தொண்டருக்குத்‌ தென்பாலே தோன்றுமால்‌ - தண்தமிழே 


ஈங்கு உனது சங்கத்தால்‌ ஈசர்‌ உயர்ந்தாரோ 
ஓங்கும்‌ அவரால்‌ நீ உயர்ந்தாயோ - பூங்கமல 


வீடுஆளும்‌ வாணி அங்கை மேலே இருந்தாயோ 
ஏடா உன்மேல்‌ இருந்தாளோ - ஆடு அரவத்‌ 


தாழ்‌ பாயலாளரை நீ தானே தொடர்ந்தாயோ 
சூழ்‌ பாயோடு உன்னைத்‌ தொடர்ந்தாரோ - வாழ்வே என்று 


ஓதி முனிகேட்க உனை முருகர்‌ சொன்னாரோ 
சோதி யவரை நீ சொற்றனையோ - பேதியா 


நேசர்‌ உனக்கே பொருளாய்‌ நின்றாரோ - நீள்மதுரை 
வாசருக்கு நீ பொருளாய்‌ வந்தாயோ - பாசமுறும்‌ 


என்செய்தி நீ கண்டு இரங்குவது நீதி அல்லால்‌ 
உன்‌ செய்தி நானோ உரை செய்வேன்‌ - இன்சொல்லாய்‌ 


கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 

நிற்க அதற்குத்‌ தக என்ற - சொற்குள்ளே 

எல்லார்க்கும்‌ புத்தி இயம்பிக்‌ கரையேற்ற 

வல்லாய்‌ உனக்கு உரைக்க வல்லேனோ - சொல்லியஉன்‌ 


62 


83 


84 


85 


86 


87 


88 


89 


90 


9] 


92 


93 


94 


95 


96 


97 


98 


ஈரடிக்குள்ளே உலகமெல்லாம்‌ அடங்கும்‌ எனின்‌ 
நேரடிக்கு வேறே நிலன்‌உண்டோ - ஓரடிக்கு ஓர்‌ 


ஆயிரம்‌ பொன்‌ இறைக்கும்‌ இயரை வீதியிலே 
போய்‌ இரந்து தூது சொல்லப்‌ போக்கினோய்‌ - ஆயிருந்தும்‌ 


மாண்பாய்‌ ஓர்‌ தூது சொல்லி வா என்பேன்‌ என்வருத்தம்‌ 
காண்பாய்‌ என்‌ பெண்மதி நீகாணாதே - ஆண்பனைநல்‌ 


பெண்பனை ஆக்கினையால்‌ பெண்களிலே காரைக்கால்‌ 
வண்பதியார்‌ ஒளவைஎன வந்து உதித்தாய்‌ - நண்புஆர்‌ 


திலகவதியா ர௬டனே சென்மித்தாய்‌ மாடக்‌ 
குல தவ தியானத்தார்‌ கூடல்‌ - பல தவம்‌ சேர்‌ 


மேனியார்‌ கண்டிகையும்‌ வெண்ணீறும்‌ கண்டு உருகும்‌ 
மானியார்‌ தேசிகனா வந்துஉதித்தாய்‌ - ஞானியார்‌ 


துங்க மகவாகத்‌ தோன்றி வனப்பகைக்கும்‌ 
சிங்கடிக்கும்‌ தாதையாய்ச்‌ சீர்‌ செய்தாய்‌ - இங்குநீ 


பெண்கள்‌ எல்லாம்‌ வாழப்‌ பிறந்தமையால்‌ என்மனத்தில்‌ 
புண்கள்‌ எல்லாம்‌ ஆறப்‌ புரிகண்டாய்‌ - ஒண்கமலத்து 


அன்னம்தனை விடூப்பேன்‌ அன்னந்தான்‌ அங்குஅவரை 
இன்னம்தான்‌ கண்டு அறியாது என்பரே - மன்‌எந்தாய்‌ 


அப்பால்‌ ஓர்‌ வண்டை அனுப்பின்‌ அவர்‌ காமம்‌ 
செப்பாதே என்றால்‌ திகைக்குமே - தப்பாது 


மானைப்‌ போய்த்‌ தூது சொல்லி வா என்பேன்‌ வல்லியப்‌ பூந்‌ 
தானைப்‌ பரமர்பால்‌ சாராதே - ஏனைப்பூங்‌ 


கோகிலத்தை நான்‌ விடுப்பேன்‌ கோகிலமும்‌ காக்கையினம்‌ 
ஆகி வலியானுக்கு அஞ்சுமே - ஆகையினால்‌ 


இந்த மனத்தைத்‌ தூதாய்‌ ஏகுஎன்பேன்‌ இம்மனமும்‌ 
அந்த மனோதீதர்பால்‌ அண்டாதே - எந்தவிதம்‌ 


என்றுஎன்று இரங்கினேன்‌ என்‌ கவலை எல்லாம்பொன்‌ 
குன்று அனையாய்‌ உன்னுடனே கூறுகேன்‌ - சென்றாலும்‌! 


பண்ணிய பத்தொன்பதின்‌ ஆயிரத்து இருநூற்று 
எண்ணிய தொண்ணூற்று ஒன்றெனும்‌ தொடையாய்‌ - நண்நீ 


ஒருதொடை வாங்கி உதவாயோ ஓர்சே 
விருது உடையார்க்கு நீ வேறோ - தருமிக்கே 


ஓர்‌ வாழ்க்கை வேண்டி உயர்கிழி கொள்வான்‌ கொங்கு 


99 


100 


101 


102 


103 


104 


105 


106 


107 


106 


109 


110 


112 


113 


114 


தேர்‌ வாழ்க்கை என்று எடூத்த செய்தியும்‌ - கீரன்‌ 


இசையா வகையின்‌ இயம்பினான்‌ என்றே 
வசையாடித்‌ தர்க்கித்த வாக்கும்‌ - இசையான 


பாட்டுக்கு இரங்கி ஒருபாணனுக்குச்‌ சேரலன்மேல்‌ 
சீட்டுக்கவி விடுத்த சீராட்டும்‌ - பாட்டியலில்‌ 


நாத்திரமா மேவுபொருள்‌ நன்றா அறுபதெனும்‌ 
சூத்திரமாப்‌ பாடியருள்‌ தோற்றமும்‌ - மாத்திரமோ 


உன்னோடு அவர்விளையாட்டு ஒன்றோ வடமதுரைக்கு 
அந்நேரம்‌ உன்பிறகே யார்‌ வந்தார்‌ - மன்னவன்‌ மேல்‌ 


காரியார்‌ நாரியார்‌ கண்ட கவியைப்‌ பகிர 
வாரி இலாக்‌ கானகத்தில்‌ வந்தவர்‌ஆர்‌ - நாரினொடும்‌ 


போற்றிஉறும்‌ பத்திரற்காப்‌ போந்து கிழஉருவில்‌ 
தோற்றி விறகு சுமந்தவர்‌ஆர்‌ - தேற்றி அவற்கு 


ஈயரிய பொற்பலகை இட்டவர்‌ஆர்‌ மற்றுஅவன்தன்‌ 
நேய மனைவிக்கு எதிரா நேர்ந்தவளைப்‌ - போய்‌அவையில்‌ 


தள்ளி இசை தாபிக்கத்‌ தக்கவர்‌ஆர்‌ தென்மதுரைக்கு 
உள்ளிருந்த சொக்கர்‌ உனக்குள்‌ அன்றோ - எள்ளி 


வடமொழியில்‌ வேத வசனமே ஈசர்‌ 
திட மொழியா என்பார்‌ சிலரே - அடரும்‌ 


பரசமய கோளரியாய்ப்‌ பாண்டி நாடுஎங்கும்‌ 
அரசமயம்‌ நீ நிறுத்தும்‌ அந்நாள்‌ - விரசு நீ 


ஆதிக்கண்‌ வையையில்‌ வேதாகமத்தைத்‌ தாபித்தாய்‌ 
சோதிக்கிந்‌ ஏடகமே சொல்லாதோ - வேதத்தேவு 


ஆதவன்‌ அங்கு அண்டாது அடைத்த கதவம்‌ திறந்தாய்‌ 
வேதவனம்‌ கண்டால்‌ விளம்பாதோ - வேதம்‌ 


அமிழ்தினும்‌ மிக்கென்னும்‌ முனிக்கு அன்பர்‌ உனைச்‌ சொன்னார்‌ 


தமிழ்முனி என்னும்‌ பேர்‌ தாராதோ - தமிழால்‌ 


அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு ஆரணர்‌ சொன்னார்‌அத்‌ 
திறம்‌ பரமர்‌ வாக்கே செப்பாதோ - மறந்திடல்‌ இல்‌ 


கற்புஅலகை ஓதுமறை காணார்‌ கீழ்‌ நிற்கவும்‌ நீ 
பொன்பலகை மேலிருந்தாய்‌ போதாதோ - தற்பரரேண்டூ 


எண்‌டூரந்த வாசி அழைத்திட்டாய்‌ சதுர்வேதப்‌ 
பண்நிறைந்த வாசி பகராதோ - அண்ணலார்‌ 


116 


117 


118 


119 


120 


121 


122 


123 


124 


125 


126 


127 


128 


129 


130 


131 


தென்பால்‌ உகந்தாடும்‌ செய்தி எல்லாம்‌ உன்னிடத்தில்‌ 
அன்பால்‌ என்று அப்பாலும்‌ ஆரறியார்‌ - உன்பேர்‌ 


பழிஆர்‌ திசைச்சொல்லார்‌ பன்னார்‌ திருவாய்‌ 
மொழியார்‌ குழறி மொழிவார்‌ - அழியா 


உருவால்‌ அவாய்‌ இருக்கும்‌ ஓதரிய முத்தித்‌ 
திருவாலவாய்‌ இருக்கும்‌ செல்வர்‌ - ஒரு மால்‌ 


வடமதுரை ஏறுமுன்னே வந்த வடிவு என்னத்‌ 
தடமதுரை மீன்‌உயர்த்த தாணு - படர்தீர்க்கும்‌ 


சத்திபுரத்து ஓர்பால்‌ தழைத்து மகிழ்ந்தோர்‌ சீவன்‌ 


முத்திபுரத்து ஓர்பால்‌ முளைத்து எழுந்தோர்‌ - அத்திசைபோல்‌ 


ஆங்குஓர்‌ இருநான்கு அயிராவதம்‌ சுமக்கும்‌ 
பூங்கோயிற்குள்‌ உறைந்த புண்ணியனார்‌ - பாங்காம்‌ 


இடம்‌ பவனம்‌ ஈது ஆக இந்தி ரன்‌ வந்து ஏத்தும்‌ 
கடம்பவனம்‌ மீதிலுறை காந்தர்‌ - அடும்பேர்‌ 


அலகு அம்பு அரிக்கும்‌ அரியார்‌ முடிவேய்ந்து 
உலகம்‌ பரிக்கும்‌ முறைஉள்ளார்‌ - பலநாளும்‌ 


நின்றவூர்ப்‌ பூசலார்‌ நீடு இரவெலாம்‌ நினைந்து 
குன்று போலே சமைத்த கோயிலும்‌ - நன்றிதரும்‌ 


தாயான கங்கைமுடி தான்‌ குளிரக்‌ கண்ணப்பர்‌ 
வாயால்‌ உமிழ்ந்த திருமஞ்சனமும்‌ - தூயமழைத்‌ 


துன்புஆர்‌ திருக்குறிப்புத்‌ தொண்டர்‌ துணித்துறையில்‌ 
அன்பாய்‌ அளித்த பரிவட்டமும்‌ - இன்பாத்‌ 


தணிவுஅரிய மானக்கஞ்சாறணார்‌ சாத்தும்‌ 
மணிமுடி சூழ்‌ பஞ்சவடியும்‌ - அணிவிடையார்‌ 


காமன்பால்‌ முன்சேந்த கண்போல மூர்த்தியார்‌ 
தாம்‌ அன்பால்‌ முன்சேர்த்த சந்தனமும்‌ - பூமன்போல்‌ 


காக்கும்‌ அரிபுனைந்த கண்மலரும்‌ காதலொடூ 
சாக்கியர்‌ தாம்சாத்திய பூந்தண்மலரும்‌ - போக்கியமா 


ஆக்கிய மாறன்‌ அழுதும்‌ சிறுத்தொண்டர்‌ 
மார்க்கறியும்‌ தாயர்‌ தரு மாவடுவும்‌ - நீக்கரிய 


கார்‌ஆர்‌ இரவில்‌ கணம்புல்லர்‌ தம்முடிமேல்‌ 
சீராக ஏற்றிய செந்தீபமும்‌ - ஆரால்‌ 

அமைத்து வணங்கல்‌ உறும்‌ அங்கணர்க்குப்‌ பூசை 
சமைத்து வணங்கத்‌ தகுமோ - உமைக்கு அன்பர்‌ 


132 


133 


134 


135 


136 


137 


138 


139 


140 


141 


142 


143 


144 


145 


146 


147 


148 


அற்சனை பாட்டேயாம்‌ என்று ஆரூரர்க்கு ஆதியிலே 
சொற்றமிழ்‌ பாடுகஎனச்‌ சொன்னமையால்‌ - சொற்படியே 


செய்தாய்‌ நால்வேதம்‌ திகைத்து ஒதுங்கப்‌ பித்தன்‌ என்று 
வைதாய்‌ நீ வைதாலும்‌ வாழ்த்தாமே - மெய்தான்‌ 


இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌ இமையோர்‌ 
விருந்து அமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌ - வருந்தினன்‌ மால்‌ 


வெல்லானை தின்ற விளங்கனி ஆனேன்‌ விரகக்‌ 
கல்‌ ஆனை தின்ற கரும்பானேன்‌ - நல்‌ அவரைத்‌ 


தேடு நிழல்‌ சிந்தனையின்‌ தேம்பினேன்‌ வெம்பனியால்‌ 
வாடிய செந்தாமரை ஒத்தேன்‌ - ஓடம்மிசைக்‌ 


கொள்ளம்பூதூர்‌ வெள்ளக்‌ கொள்ளை கடந்தாய்‌ என்மால்‌ 
வெள்ளம்‌ கடத்திவிட வேண்டாவோ - தள்‌என்று 


மாறுஇட்ட சாக்கியரை வன்‌ கழுவேறச்‌ செய்தாய்‌ 
சீறிட்ட வேளை அது செய்யாயோ? - நீறு இட்டே 


அங்குஅரும்‌ பின்‌ கூன்‌ ஒழித்தாய்‌ அன்று வழுதிக்கு மதன்‌ 
செங்கரும்பின்‌ கூந்‌ ஒழியச்செய்யாயோ - அங்கம்‌உறு 


வெப்புநோய்‌ தீர்க்காய்‌ அவ்வேந்தனுக்கு என்வெவ்விரக 
வெப்பு நோய்‌ தீர்க்க விரும்பாயோ - தப்பு அலவே 


சாக்கியர்‌ இட்ட நஞ்சுதன்னை அமுதாக்கினை இன்று 
ஆக்கிய நஞ்சை அழுதாக்காயோ - நீக்க அரிய 


வெந்தீக்குள்ளே கிடந்தும்‌ வேவாய்‌ என்பார்‌ காமச்‌ 
செந்தீச்‌ சுடாது இருக்கச்‌ செய்யாயோ - வந்து கொங்கில்‌ 


அப்பனியால்‌ வாடாதே யார்க்கும்‌ துயர்‌ஒழித்தாய்‌ 
இப்பனியால்‌ வாடாது இரங்காயோ - அப்பரை 


மைக்கடல்‌ கொல்லாதபடி வன்கல்‌ மிதப்‌ பித்தாய்‌ 
அக்கடல்‌ கொல்லாமல்‌ உறவாக்காயோ - மிக்கு உயர்ந்த 


மன்றில்‌ பனைவடிவம்‌ மாற்றினாய்‌ அப்பனைமேல்‌ 
அன்றில்புள்‌ வேறொருபுள்‌ ஆக்காயோ - தொன்றுதொட்டுத்‌ 


தென்பொதியில்‌ சாந்தினொடூ தென்றல்‌ உறவாய்‌ வந்தாய்‌ 
அன்புற என்னோடும்‌ உறவு ஆக்காயோ? - முன்பு இருந்து 


பாடும்‌ இசை எல்லாம்‌ உன்‌ பாவையராச்‌ சேர்ந்தாய்‌என்‌ 
னோடு முனியாதிருக்க ஓதாயோ - பாடலால்‌ 


சின்னமொடுூ காளம்‌ சிவிகை பந்தர்‌ முத்துஅடைந்தாய்‌ 


149 


150 


151 


152 


153 


154 


155 


156 


157 


158 


159 


160 


161 


162 


163 


164 


பொன்னே சுடாது அணியப்‌ பூட்டாயோ - முன்‌இறந்தாள்‌ 


அங்கத்தைப்‌ பூம்பாவை ஆக்கினாய்‌ ஆதலின்‌என்‌ 
அங்கத்தைப்‌ பூம்பாவை ஆக்காயோ - மங்கத்தான்‌ 


மாய்ந்தாலும்‌ மாமுதலைவாய்ப்‌ பிள்ளையைப்‌ படைத்தாய்‌ 
மாய்ந்தாலும்‌ பின்படைக்க வல்லையே - ஏய்ந்தரை 


செய்தான்‌ என்று என்சொல்‌ செவி ஓர்ந்து செல்வாய்‌ இங்கு 
எய்தாமல்‌ அங்குஇருக்க எண்ணாதே - பொய்தீரத்‌ 


தேசு இவரும்‌ சொக்கருக்கே சென்றிருந்து ஆங்கு அவரைப்‌ 
பேசி வரும்‌ தூது பிறிது உண்டோ - நேசமொடு 


தைவரினும்‌ காட்டத்‌ தகாதாரைத்‌ தாதையர்க்குக்‌ 
கைவிரலால்‌ காட்டி அருள்காளையும்‌ - தெய்வவெள்ளிப்‌ 


பூதர வானவரைப்‌ போற்ற முயன்று ஐயாற்றில்‌ 
ஆதரவாய்க்‌ கன்ட அரசரும்‌- நாதர்‌ 


அளந்து அருள்‌ செம்பொன்னை மணியாற்றில்‌ இட்டு ஆரூர்க்‌ 
குளம்‌ தனிலே தேடிஅருள்‌ கோவும்‌ - வளம்‌ திகழும்‌ 


காளத்தியில்‌ வந்த காட்சி கயிலாயத்து 
நீளத்தான்‌ சொற்றவனும்‌ நீயன்றோ - கேள்‌அப்பால்‌ 


அம்மை தமக்கு இல்லாதார்‌ அம்மை தாமா இருந்தார்‌ 
அம்மை என்று முன்‌உரைத்த அம்மையார்த்‌ - தம்‌எதிரே 


வெள்‌ஆனை மேற்கொண்ட வேந்தர்‌ வரவிடுத்த 
வெள்‌ஆனை மேற்கொன்ட வித்தகராய்த்‌ - தள்ளாது 


விஞ்சு உவரால்‌ வண்ணானை வெண்ணீற்றர்‌ என்றுபணிந்து 
அஞ்சலி செய்து ஆட்செய்த அன்பராய்ச்‌ - சஞ்சரியாத்‌ 


தென்கையிலாய வரைச்‌ செல்வர்பால்‌ சென்றாயே 
உன்கையில்‌ ஆகாதது ஒன்று உண்டோ - என்கையால்‌ 


ஆயும்‌ அவள்‌ பாகத்து அன்பரும்‌ உக்கிரராம்‌ 
சேயும்‌ புரந்திருக்கும்‌ தென்மதுரை - வாய்‌ இனிய 


செவ்வழியே செல்வாய்‌ நீ செல்வழி நல்வழிதான்‌ 
எவ்வழி என்றால்‌ இயம்பக்‌ கேள்‌ - எவ்வழியும்‌ 


வெல்வாய்‌ உனைநினைந்து வேயுறு தோளி என்று 
செல்வார்‌ தம்‌ காரியம்‌ சித்திக்குமே - செல்வாய்‌ 


தடைஉண்டோ ஐயாறு தன்னிலே பொன்னி 
இடைவிலங்கச்‌ சென்றது அறியேனோ - இடையிலே 


166 


167 


168 


169 


170 


171 


172 


173 


174 


175 


176 


177 


178 


179 


180 


181 


பாலைநிலம்‌ நெய்தலாப்‌ பண்ணினாய்‌ இன்னும்‌அதைச்‌ 
சோலைநிலம்‌ ஆக்குவை நான்‌ சொல்லுவதுஎன்‌ - மேலானார்‌ 


கூறும்‌ பொதிசோறு கொண்டுூவரின்‌ உனக்கு 
வேறும்‌ பொதிசோறு வேண்டுமோ - வீறாகக்‌ 


கற்பார்‌ பொருள்காணார்‌ காசுபணம்‌ காணில்‌ உனை 
விற்பார்‌ அவர்பால்‌ நீ மேவாதே - கற்றாரை 


எள்ளிடுவார்‌ சொல்பொருள்‌ கேட்டு இன்புறார்‌ நாய்‌ போலச்‌ 
சள்ளிடூுவார்‌ தம்‌ அருகே சாராதே - தெள்ளுதமிழ்ப்‌ 


பாயிரம்முன்‌ சொன்னபடி படியாமல்‌ குழறி 
ஆயிரமும்‌ சொல்வார்பால்‌ அண்டாதே - ஆய்தருநூல்‌ 


ஒதிஅறியாத ஒண்‌ பேதையருடனே 
நீதி முறையா நிகழ்த்தும்‌ நூல்‌ - பேதமையாம்‌ 


காணாதான்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ கண்‌எதிரே 
நாணாது இராதே நவிலாதே - வீணாக 


ஆற்றின்‌ அளவறிந்து கல்லாது அவைஅஞ்சும்‌ 
கூற்றினர்‌ பால்‌ ஏகாதே கூடாதே - போற்றாரை 


வேண்டாதே கேடில்‌ விழுச்செல்வங்‌ கல்விஎன்று 
பூண்டாய்‌ நீதானே பொருள்‌ அன்றோ - ஆண்ட 


வலவா நல ஆவடுதுறையில்‌ உன்போல்‌ 
உலவாக்கிழி பெற்றார்‌ உண்டோ - நல இருப்புஅது 


ஆக்க அரும்‌ செங்கலைப்‌ பொன்‌ ஆக்கினாய்‌ மண்‌ முழுதும்‌ 
மாக்கனகம்‌ ஆக்கிவிட வல்லையே - நோக்கு புகார்‌ 


பாடியதுஓர்‌ வஞ்சி நெடூம்பாட்டால்‌ பதினாறு 
கோடிபொன்‌ கொண்டது நின்கொற்றமே - தேடி அருள்‌ 


நல்லார்கண்‌ பட்ட வறுமையின்‌ இன்னாதே 
கல்லார்‌ கண்‌ பட்ட திருக்‌ கண்டாயே - கல்லார்பால்‌ 


ஏகாதே அன்பிலார்‌ இந்திரன்போல்‌ வாழ்ந்தாலும்‌ 
போகாதே அங்கே புசியாதே - மாகவிஞர்‌ 


தாம்‌ இன்புறுவது உலகு இன்புறக்‌ கண்டு 
காமுறுவர்‌ கற்றரிந்தார்‌ என்னும்‌ - மாமகிமை 


சேர்ந்தது உன்பால்‌ அன்றோ திருப்பாற்கடல்‌ அமுதம்‌ 
ஆர்ந்தவர்க்கு அல்லாது பசி ஆறுமோ - சேர்ந்து உன்னை 


நம்பாதார்‌ வீதி நணுகாதே நல்லார்கள்‌ 
தம்பால்‌ இருந்து தரித்து ஏகி - வம்பாகப்‌ 


162 


183 


184 


185 


186 


187 


188 


189 


190 


191 


192 


193 


194 


195 


196 


197 


198 


பின்போய்‌ யமன்‌ஓடப்‌ பேர்ந்துஓடும்‌ வையையிலே 
முன்போய்‌ எதிர்போய்‌ முழுகியே - அன்போட 


தாழ்ந்து நீள்‌ சத்தம்‌ தனைக்‌ கற்றார்‌ உள்ளம்போல்‌ 
ஆழ்ந்த அகழி அகன்று போய்ச்‌ - சூழ்ந்து உலகில்‌ 


மேன்மேல்‌ உயர்ந்துஓங்கு வேதம்போல்‌ மேலாக 
வான்மேல்‌ உயர்ந்த மதில்‌ கடந்து - போனால்‌ 


மிருதி புராணம்‌ கலைபோல்‌ வேறுவேறாக 
வரு திருவீதி சூழ்வந்தே - இருவினையை 


மோதும்‌ சிவஆகமம்போல்‌ முத்திக்கு வித்தாக 
ஒதுந்‌ திருக்கோயிலுள்‌ புகுந்து - நீ தென்பால்‌ 


முன்னே வணங்கி முறையின்‌ அபிடேகமுனி 
தன்‌ நேயம்‌ போலாம்‌ தளவிசையும்‌ - தன்‌ அடைந்து 


தேறும்‌ படிவர்‌ சிவலோகம்‌ சேர்ந்து இருக்க 
ஏறும்‌ படி நிறுத்தும்‌ ஏணிபோல்‌ - வீறு உயர்ந்த 


கோமேவு கோபுரமும்‌ கூடலின்மேல்‌ முன்‌ ஒருநால்‌ 
மாமேகம்‌ சேர்ந்தது போல்‌ மண்டபமும்‌ - பூமேவும்‌ 


மட்டு அளையும்‌ வண்டுஎனப்போய்‌ மாளிகைப்பத்தி அறைக்‌ 
கட்டளையும்‌ கண்டு களி கூர்ந்தே - இட்ட மணிச்‌ 


சிங்கா தனத்தில்‌ சிறந்ததிரு வோலக்கம்‌ 
எங்காகிலும்‌ ஒருவர்க்கு எய்துமோ - பைங்கழல்‌ சூழ்‌ 


தேம்கமலத்‌ தேசு தெரிசனம்‌ செய்து அவர்க்கே 
பூங்கமலக்‌ கண்‌ கொடுத்த புத்தேளும்‌ -ஓங்கு அமல 


மையில்‌ அடியில்‌ வணங்காத்‌ தலை ஒன்றைக்‌ 
கையில்‌ அளித்த கடவளும்‌ - மொய்‌ இழந்த 


மானம்‌ தனக்கு வகுத்த கடம்பாடவிக்கு 
மானம்‌ தனை வகுத்த வானவனும்‌- தேன்‌ அங்கு 


அணி மலர்த்தாள்‌ நெஞ்சூடு அழுத்தி அழுத்தாதே 
மணிமுடிகள்‌ நீக்கி வணங்கக்‌ - கணநாதர்‌ 


ஓதுதுனியோடூ சினம்‌ உற்ற பகை செற்ற முரண்‌ 
போத முனிவர்‌ புடைசூழத்‌ - தீதுஇல்‌ 


அரிய திசைப்பாலர்‌ அத்தம்‌ முதல்‌ தாங்கி 
தெரிசனக்‌ கண்‌ பார்த்து ஏவல்‌ செய்யப்‌ - பரவியே 


முன்‌. இருவர்‌ எண்மரொடு மொய்த்த பதினொருவர்‌ 


199 


200 


201 


202 


203 


204 


205 


206 


207 


206 


209 


210 


211 


212 


213 


214 


பன்னிருவர்‌ நின்று பணிசெய்ய - முன்னே 


நதிகள்‌ எனக்கண்டூ நந்தி பிரம்பு ஒங்க 
உதகம்‌ இருபாலின்‌ ஒதுங்கிப்‌ - பதினெண்‌ 


குலத்தேவர்‌ தம்‌ மகுடகோடி பதினெட்டு 
நிலத்தோர்‌ முடியால்‌ நெரிய - நிலத்தே 


செருக்கும்‌ சிநேகம்‌ உற்ற தேவியுடனே 
இருக்கும்‌ சினகரத்துள்‌ எய்திப்‌ - பொருக்கெனப்போய்‌ 


எந்தாய்‌ என்று ஏத்தும்‌ இடைக்காடன்‌ பின்போன 
செந்தாமரை போல்‌ திருத்தாளும்‌ - வந்து மனம்‌ 


தேறிக்‌ கழுத்து அரியத்‌ தென்பாண்டி நாடனுக்கு 
மாறித்‌ திரும்பும்‌ மணிக்‌ குறங்கும்‌ - சீறிப்‌ 


பணிக்கற்கு மாறாப்‌ படை உடைவாள்‌ சேர்த்து 
மணிக்கச்சு உடுத்த மருங்கும்‌ - துணிக்கு அமையத்‌ 


தொண்டுூபடூ வந்தி சொரிந்திடூம்‌ பிட்டு அள்ளிஅள்ளி 
உண்டு பசிதீர்த்த உதரமும்‌ - அண்டும்‌ ஒரு 


தாய்முலைப்பால்‌ உண்டு அறியாத்‌ தாம்‌ பன்றிக்குட்டிகளின்‌ 
வாய்‌ முலைப்பால்‌ ஊட்டிய பூண்மார்பகமும்‌ - தூயமுடி 


ஆணிக்‌ கனகத்து அழுத்த வழுதிக்கு 
மாணிக்கம்‌ விற்ற மலர்க்கையும்‌ - காணிக்காப்‌ 


பூம்படலை ஆத்திப்‌ புனைமலரைப்‌ பூணாமல்‌ 
வேம்பு அலரைப்‌ பூண்ட வியன்புயமும்‌ - ஓம்புகொடி 


வாதில்‌ கரிக்குருவி வாழ்தற்கு உபதேசம்‌ 
காதில்‌ புகன்ற கனிவாயும்‌ - தீதுஇல்‌ சொல்‌ 


வாயிலா நீ இருந்து வாழும்படி உனக்குக்‌ 
கோயிலாத்‌ தந்த குழைக்காதும்‌ - போய்‌ வணிகப்‌ 


பெண்நீராள்‌ கண்ணீர்‌ பெருகத்‌ தழுவித்‌ தம்‌ 
கண்ணீரால்‌ ஆற்றி அருள்‌ கண்களும்‌ - தெண்ணீரார்‌ 


பண்சுமந்த பாட்டினுக்கும்‌ பாவைதந்த பிட்டினுக்கும்‌ 
மண்சுமந்த சோதி மணிமுடியும்‌ - கண்‌ சுமந்து 


கண்டு களிகூர்ந்து கசிந்து கசிந்து உள்உருகித்‌ 
தொண்டு செய்து தாள்முடிமேல்‌ சூடியே - மண்டும்‌ 
உடுக்கலம்‌ தம்கோக்குலம்‌ என்று உற்றறிந்தால்‌என்ன 
அடுக்கு இலங்கு தீபம்‌ எதிராகக்‌ - கடுத்திடேல்‌ 


216 


217 


218 


219 


220 


221 


222 


222 


224 


225 


226 


2.27 


228 


220 


230 


291 


வெங்கதிர்‌ உண்டு உன்குலத்து வெண்மதிஉண்டூ என்னல்போல்‌ 
தங்க ஆரத்‌ தீபம்‌ தாம்‌ அசையத்‌ - துங்க விடை 

ஏங்கும்‌ ஒருமீன்‌ உயர்த்தின்‌ எங்கிருப்பேன்‌ என்பதுபோல்‌ 
ஆங்கு இடபதீபம்‌ அழன்றுஆட - நீங்காது 


அருள்‌ தாம்‌ மிருகத்துஉரு ஆனார்க்கு உவந்தே 
புருடா மிருகத்‌ தீபம்‌ போற்ற - மருவார்‌ 


வருகுலத்தார்‌ பானு வரல்‌ நடுக்குற்று என்ன 
அருகு உலவும்‌ தட்ட அசைய - இருசுடர்க்கும்‌ 


சொக்கர்‌ உனைத்தானே சுடர்‌என்று காட்டுதல்போல்‌ 
அக்கரா லத்தி ஒளியாய்‌ விளங்கத்‌ - தக்கவளோடு 


எற்கும்‌ பயந்து ஒளித்தார்‌ என்று கங்கை தேடூுதல்போல்‌ 
பொற்கும்தீபம்‌ எதிர்போய்‌ வளையச்‌ - சொற்குஉருகும்‌ 


அற்புஊர்‌ அத்தொண்டர்க்கு அருள்முத்தி ஈதுஎனல்போல்‌ 
கற்பூரத்‌ தட்டில்‌ வாய்ப்பப்‌ - பொற்புஆக 


நம்குலத்தும்‌ வந்துஉதித்தார்‌ நாதர்‌என்று பானுமகிழ்ந்து 
அங்கு உறல்போல்‌ கண்ணாடி அங்கண்உற - இங்குஅரசர்‌ 


எம்குலத்தார்‌ ஆயினார்‌ என்றுபிறை தோற்றுதல்போல்‌ 
துங்க முடிமேல்‌ குடை வெண்சோதிவிடப்‌ - பொங்கிஎழும்‌ 


முந்துகடல்‌ வெண்திரைகள்‌ முன்னே மாமிக்காக 
வந்தவன்போல்‌ வெண்சாமரை இரட்ட - விந்தை செயும்‌ 


ஆடுஅரவச்‌ சித்தர்‌ இவர்‌ ஆதலினால்‌ ஆலவட்டம்‌ 
நீடுஅரவம்‌ போல எதிர்நின்று ஆட - நாடு அகலா 


வால நறும்தென்றல்‌ நம்‌ மன்னர்‌என்று காண்பதுபோல்‌ 
கோல விசிறி குளிர்ந்து அணுகக்‌ - காலைத்‌ 


திருவனந்தல்‌ முன்னாகச்‌ சேவிக்கும்‌ காலத்து 
உருஅனந்த தேவருடனே - மருவி எதிர்‌ 


போற்றுவாய்‌ நீயும்‌ புரோகிதரை முன்‌அனுப்பித்‌ 
தோற்றரவு செய்து துதித்தன்பின்‌ - ஆற்றல்‌ 


அரிய சிவஆகமத்தோர்‌ ஆதிசைவர்‌ தம்பால்‌ 
உரிய படையா ஒதுங்கி - அருமையுடன்‌ 


மூவர்‌ கவியே முதலாம்‌ கவிஐந்தும்‌ 
மூவராய்‌ நின்றார்தம்‌ முன்‌ஓதி - ஓவாதே 


சீபாதம்‌ எண்ணாத தீவினைப்பாவி செய்த 
மாபாதகம்‌ தீர்த்த மாமருந்தைத்‌ - தீபமணிப்‌ 


232 


233 


234 


235 


236 


237 


238 


239 


240 


241 


242 


243 


244 


245 


246 


247 


248 


பைந்நாகம்‌ சூழ்‌ மதுரைப்‌ பாண்டியனே பாரமணிக்‌ 
கைந்நாகம்‌ சூழ்கோயில்‌ கண்மணியே - மன்‌ஆக 


மைக்கண்‌ கரும்பை மருவிப்‌ பிரியாத 
முக்கண்‌ கனியே முழு முதலே - மிக்க புனல்‌ 


கங்கா நதிக்கு இறையே கன்னித்துறைக்கு அரசே 
சிங்காதனத்‌ துரையே செல்வமே - எம்கோவே 


நாட விளைஆடி வந்த நற்பாவைபோல்‌ அடியார்‌ 
கூட விளையாடி வந்த கோமானே - தேடஅரிய 


சிந்தை மகிழ்ந்து அன்புடையார்‌ தேடியநாள்‌ ஓடிஎதிர்‌ 
வந்த விளையாட்டு இனிமேல்‌ வாராதோ - வந்து அருளால்‌ 


பாவும்‌ புகழ்சேர்‌ பழிக்கு அஞ்சி என்று உலகில்‌ 
மேவும்‌ பெயர்‌ இனிமேல்‌ வேண்டாவோ - ஆவலினால்‌ 


புக்கு வந்தார்‌ தம்மேல்‌ பொடிபோட்டு உளம்‌ மயக்கிள்‌ 
சொக்கலிங்கம்‌ என்று எவரும்‌ சொல்லாரோ - இக்கு அணைத்த 


அங்கை வேள்தானே அரசாளவும்‌ சிறிய 
மங்கைதனைக்‌ கோட்டி கொளல்‌ வல்லமையோ - கங்கை எலாம்‌ 


நல்ல மைக்கண்‌ ஊடூவர நல்குதியேநல்நங்கை எல்லாம்‌ 
வல்ல சித்தர்‌ என்று அழைக்கமாட்டாளே - நல்லவர்போல்‌ 


மைக்‌ குவளைக்கண்ணி வளைகவர்ந்து மங்கையர்தம்‌ 
கைக்கு வளை விற்கக்‌ கனக்கு உண்டோ - திக்கு வளை 


தோள்‌ தாரும்‌ வேம்பாய்த்‌ தொடர்ந்து தொடர்ந்தே ஒருதார்‌ 
கட்டாரும்‌ வேம்பு ஆகக்‌ கேட்டோமே - நாட்டம்‌உற 


வேளைளரித்தாய்க்கு இயல்போ மின்னார்‌ கலைகவர்தல்‌ 
காளையிடை இருந்து கற்றதோ - மீளாது 


சென்று இலகு நாரை அன்று சென்ற சிவலோகத்தே 
இன்று எனை அங்கு எய்தவிடல்‌ ஆகாதோ - அன்றி அழல்‌ 


குன்றே விருத்த குமாரர்‌ இளம்பாலர்‌ 
என்றே ஓர்‌ பெண்‌ வீட்டு இருக்கலாம்‌ - சென்று ஒருநாள்‌ 


பொன்னனையாள்‌ வீடும்‌ புகுந்திருக்கலாம்‌ எனின்‌என்‌ 
பொன்‌ அனையாள்‌ வீடும்‌ பொருந்தாதோ - என்னும்‌ மொழி 


எல்லாம்‌ திருச்செவியில்‌ ஏறும்படி உரைக்க 
வல்லாய்‌ உன்போல்‌ எவர்க்கு வாய்க்குமே - நல்லாள்‌ 


கருணை விழியாள்‌ அங்கயற்கண்ணி தன்னோடு 


249 


250 


251 


252 


253 


254 


255 


256 


237 


258 


259 


260 


261 


262 


263 


264 


அருள்‌ புரிய வாழ்ந்திருக்கும்‌ ஐயர்‌ - திருமதுரை 


தானே சிவ ராசதானி என்று வீற்றிருந்தால்‌ 
தேனே நம்‌ பாக்கியத்தின்‌ செய்தியே - ஆனமையால்‌ 


அந்தரலோகத்தின்‌ மேலான திருஆலவாய்ச்‌ 
சுந்தர மீனவன்‌ நின்‌ சொற்படியே - வந்து 


துறவாதே சேர்ந்து சுகாநந்தம்‌ நல்க 
மறவாதே தூதுசொல்லி வா. 


266 


267 


268 


